A tribute to Mr. M. Patrick Joshua (TAMIL) 
அண்ணன்‌ . பேட்ரிக்‌ ஜாஷ்வா (1939-2020) 
R. ஸ்டான்லி செலுத்தும்‌ அஞ்சலி, 19 ஜூன்‌ 2020 


பேட்ரிக்‌ அண்ணன்‌ என்று பாசமாய்‌ அழைக்கப்பட்ட இவர்கள்‌ ஆசிரியர்களான 4. மாசில்லா 
மணி தம்பதியரின்‌ நான்கு பிள்ளைகளில்‌ இரண்டாமவர்‌. அவர்களது முதல்‌ பிள்ளைக்கு 
ஜெபக்கனி என்று பேரிட்டனர்‌. அண்ணனின்‌ அருமைத்‌ தாயாராகிய பரிமளம்‌ அவர்கள்‌ ஒரு 
ஜெபத்தாய்‌ எனலாம்‌. எனது மறுபிறப்பிற்கு ஏதுவாயிருந்த நாசரேத்‌ ஜெப ஐக்கியத்துடன்‌ 
இத்தாயாருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. எனது அம்மா மற்றும்‌ சில மூத்த தாய்மாரது 
ஜெப வாழ்விற்கு விசை தந்தது இவ்வம்மையார்தான்‌. அண்ணன்‌ அவர்கள்‌ ஒரு ஜெபவீரராய்‌ வாழ்ந்து ஒரு 
ஜெபசீலன்‌ என்ற நிலையிலேயே நித்தியம்‌ சென்றது ஆச்சரியமா? “தேசிய ஜெபச்‌ சங்கிலி” (National Prayer 
Network) என்பதுதான்‌ அவர்களது இறுதிக்கால (2001-2020) பணியின்‌ பெயர்‌. 








எந்த நோக்கத்துடன்‌ அண்ணனுக்கு அவர்களது பெற்றோர்‌ பேட்ரிக்‌ என்று பெயரிட்டார்கள்‌ என்பதை நாம்‌ 
சுலபமாய்‌ யூகிக்கலாம்‌. கி.பி. 396-491இல்‌ வாழ்ந்த பேட்ரிக்‌ என்ற பக்தன்‌ அயர்லாந்தின்‌ அப்போஸ்தலன்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. அவரது வாழ்கால ஊழியத்தின்‌ மூலம்‌ கிறிஸ்துவை அறியாதிருந்த அந்நாட்டில்‌ 1,00௦,000 
பேர்‌ விசுவாசிகளாயினர்‌. அவருக்கு மிகவும்‌ பிடித்தமான திருவசனம்‌, மத்தேயு 24:14, “இறையரசின்‌ இந்நற்செய்தி 
உலகெங்குமுள்ள அனைத்து மக்களினங்களுக்கும்‌ சாட்சியாய்ப்‌ பிரசங்கிக்கப்படும்‌ ; பின்னர்‌ முடிவு வரும்‌.'' இறுதி 
மூச்சுவரை இதே மிஷனரி தரிசனத்துடன்‌ அண்ணன்‌ வாழ்ந்தார்கள்‌, உழைத்தார்கள்‌. இவர்களைப்‌ பல்லாண்டுகள்‌ 
நண்பர்‌ சுவிசேஷ ஜெபக்குழு (11/18) தனது நிதிக்காவலராகவும்‌ பொதுக்காரியதரிசியாகவும்‌ பெற்றிருந்தது 
அதற்குப்‌ பாக்கியம்தான்‌. திருமறையின்‌ யோசுவா போலவே அண்ணனுக்குச்‌ சாதகச்‌ சிந்தையும்‌ பரிசுத்தத்‌ 
துணிச்சலும்‌ நிறையவே இருந்தன. 

அண்ணனுக்கு அஞ்சலி செலுத்தும்‌ எவரும்‌ அவர்களது அசாதாரண எளிமையைக்‌ குறிப்பிடாமல்‌ இருக்க 
முடியாது. அளவுக்குமீறிய அவர்களது எளிமை சில சமயங்களில்‌ அவரது உடன்‌ தலைவர்களுக்கும்‌ சற்று 
கடினமாய்த்தானிருந்தது ! இத்தலைமுறையினரை ஆசீர்வதித்த இவ்வித அசாதாரண வம்சத்திற்காய்த்‌ தேவனைத்‌ 
துதிப்போம்‌. இன்றையக்‌ கிறிஸ்தவத்தில்‌, அதிலும்‌ குறிப்பாய்ச்‌ சுவிசேஷகர்கள்‌, பிரசங்கிமார்‌ மற்றும்‌ சபை 
மேய்ப்பர்கள்‌ போன்றோரிடையே, நமது இரட்சகரிடம்‌ காணப்பட்ட திருமறைப்பாணியிலான எளிமை 
இல்லாமலேயே போய்விட்டது எவ்வளவு துக்கம்‌! அண்ணன்‌ அவர்களிடம்‌ நான்‌ வினவ விரும்புவது: 
“திருப்பணியாளர்களாகிய நாங்கள்‌ மிகுந்த தாழ்மையுடனும்‌ எளிமையுடனும்தான்‌ எங்கள்‌ ஊழியங்களைத்‌ 
தொடங்கினோம்‌; ஆனால்‌ நாளாவட்டத்தில்‌ பொருளாதாரச்‌ சிந்தை மற்றும்‌ பந்தா ஆகிய வலைகளில்‌ 
சிக்கிக்கொண்டோமே! வாழ்நாள்‌ முழுவதும்‌ இந்த யுகத்தில்‌ எப்படி, அண்ணா, எதிர்நீச்சல்‌ போட்டீர்கள்‌ ?”' 











நண்பர்‌ சுவிசேஷ ஜெபக்குழு ஒரு காலக்கட்டத்தில்‌, தேவைப்பட்ட ரூ. 47,000/- இல்லாத பற்றாக்குறையினால்‌, 
பொருளாதார நெருக்கடியில்‌ இருந்தபோது, பஇல்‌ 17 ஆண்டுகள்‌ பணியாற்றி வேலையை ராஜினாமா 
செய்தபோது தனக்குக்‌ கிடைத்த தொகை முழுவதையும்‌ ஜெபக்குழுவுக்கு அண்ணன்‌ கொடுத்துவிட்டார்கள்‌. 
வீட்டிலிருந்த நகைகள்‌ யாவும்‌ காணிக்கையாயின. அண்ணனது துனைவியார்‌ சுசீலா அக்கா அவர்கள்‌ எவ்வித 
முறுமுறுப்புமின்றி அண்ணனோடு நின்றார்கள்‌. புற்றுநோயினால்‌ 1994இல்‌ அக்கா இறந்தது அண்ணனுக்குச்‌ 
சாதாரண இழப்பல்ல; ஆனாலும்‌ கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியை அவர்கள்‌ இழக்கவில்லை (ஆப 3:17,18). 
மிஷனரிச்‌ சிந்தையுள்ள இத்தம்பதியர்‌ தங்களது கர்ப்பத்தின்‌ முதற்கனியாகிய மகனைத்‌ திருப்பணிக்கு அர்ப்‌ 
பணித்தார்கள்‌ (யாத்‌ 13:1,2). இவரும்‌ இவரது துணைவியாரும்‌ மொழியியலில்‌ முனைவர்‌ பட்டம்‌ பெற்றவர்கள்‌; 
உத்திரப்‌ பிரதேசத்தில்‌ தொலைவிடக்‌ களமொன்றில்‌ இவர்கள்‌ வேதாகம மொழிபெயர்ப்புப்பணியில்‌ ஈடுபட்டி 
ருக்கின்றனர்‌. ஜூன்‌ 18 அன்று நடந்த தனது தந்தையின்‌ அடக்கத்தில்‌ பங்கேற்க இவரால்‌ களத்திலிருந்து பயணித்து 
வர முடியவில்லை. அடுத்த மகன்‌, ஜிம்‌ எலியட்‌, 27 வயதில்‌, 1994இல்‌, ஜார்கண்டின்‌ மிஷனரிக்களம்‌ ஒன்றில்‌ 
மலேரியாவுக்குப்‌ பலியானார்‌. ஒரேயாண்டில்‌ மனைவியையும்‌ ஒரு மகனையும்‌ இழக்கக்‌ கொடுத்தது எப்படி 
யிருந்திருக்கும்‌! கடைசி மகன்‌ மேற்கு வங்கத்தில்‌ செயல்படும்‌ Wl Vision |i நிறுவனத்தில்‌ தலைமைப்‌ 
பொறுப்பொன்றில்‌ பணியாற்றுகிறார்‌. அண்ணனது மகள்‌ 5106 கடைசி ஈராண்டுகள்‌ தந்தையைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டார்‌. அண்ணனது வாழ்க்கையே ஒரு மிஷனரிச்‌ சவாலாய்‌ மாறிவிட்டதில்‌ வியப்பென்ன? அவர்கள்‌ 
பாரதத்தை நேசித்தார்கள்‌; அதனை ஆசீர்வதிக்கத்‌ தங்களது மூன்று குமாரர்களையும்‌ தத்தம்‌ செய்துவிட்டார்கள்‌. 








நெல்லை மாவட்டத்திலுள்ள இடையன்குடி என்ற சிற்றூரில்‌ அண்ணன்‌ பிறந்தார்கள்‌. தனது பொறுப்பிலிருந்த 
மிஷனரிகளை இடையனுடைய இதயத்தோடு அவர்கள்‌ கவனித்துக்கொண்டது ஆச்சரியமல்லவே! இந்திய 
மிஷனரி நிறுவனங்களுக்கு இவ்விதத்‌ தலைவர்கள்‌ எவ்வளவாய்த்‌ தேவை! அண்ணன்‌ உயிரோடிருந்த 
நாட்களிலெல்லாம்‌ “பயமில்லாமல்‌, தேவனுக்கு முன்பாகப்‌ பரிசுத்தத்தோடும்‌ நீதியோடும்‌ அவருக்கு ஊழியம்‌ 
செய்தார்கள்‌” (லூக்‌ 1:71). 

அண்ணன்‌ தனிப்பட்ட முறையில்‌ என்னைப்‌ பல்வேறு பகுதிகளில்‌ ஊக்குவித்தார்கள்‌. ஈMPBஇன்‌ பெரிய 
நிகழ்ச்சிகளில்‌ என்னைப்‌ பயன்படுத்தியதுடன்‌, எனது எழுத்துப்பணியில்‌ தீர்க்கதரிசனக்‌ கூர்மையைத்‌ தக்க 
வைத்துக்கொள்ள அறிவுறுத்தினார்கள்‌. ஆசீர்வாத இளைஞர்‌ இயக்க (YM) ஊழியருக்கு ஓரிரு முறை அண்ணன்‌ 
செய்தியளித்தார்கள்‌. அவர்கள்‌ இல்லாத குறையைக்‌ கிறிஸ்தவ உலகு வெகுவாய்‌ உணரும்‌. ““தேவனே, எங்கள்‌ 
அண்ணனைப்‌ போன்ற தன்னலமற்ற, தியாகவுணர்வுள்ள தலைவர்கள்‌ அநேகரை எங்களுக்கு எழுப்பித்‌ தாரும்‌!”' 





